GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[Regd . No . TN /CCN /467 /2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 4 .80 Paise . 


ENT OF 


RE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


GOVERN 


ARELE 


NAD 


TRUTH 


MPHS 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 1 


No. 36 ] 


CHENNAI, WEDNESDAY, SEPTEMBER 6 , 2017 
Aavani 21, Hevilambi, Thiruvalluvar Aandu - 2048 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Amendment to the Tamil Nadu Electricity Distribution Code ... 


344 - 354 


DTP _ VI-2 ( 36 )— 1 


[ 343] 


344 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI. 
Amendment to the Tamil Nadu Electricity Distribution Code. 

(Notification No . TNERC /DC /8 – 23 , dated 30 - 08 - 2017 ) 


No. VI( 2 )/ 138 /2017 . 


In exercise of the powers conferred by Section 181 read with Section 46 of the Electricity Act, 2003 (Central Act 36 
of 2003) and all other powers enabling it in this behalf, the Tamil Nadu Electricity Regulatory Commission hereby makes 
the following amendment to the Tamil Nadu Electricity Distribution Code , the draft of the same having been previously 
published , as required under sub - section (3 ) of the said Section 181. 

AMENDMENT 


In the said Code, in ANNEXURE III, for FORM -4 the following shall be substituted , namely : 

“ FORM -4 


Application for H .T. Service connections ( Including addl. Demand ) 
FORM OF APPLICATION OF NEW SUPPLY OR ADDITIONS TO CONNECTED LOAD AND HAVING MAXIMUM DEMAND 

EXCEEDING 63 KVA . [Refer regulation 27 ( 3)] 


The Designated Engineer 
(Address of the Licensee) 


Applicant s 

photo 


1. 
2. 


Name of consumer and registered address 
Address of consumer s premises atwhich supply 
is required 


3. 


Contact No . and e-mail ID 


Tariff 


Purpose of supply 


6 . 


Voltage rating at which HT supply is required 


7. 


Data on consumers load 


Notified connected load in H . P . 


M . D . in KVA 


Description 
As on date 
Subsequent additional sanction 
Estimated requirement now applied 
Total 
Brief details of industry to be served 
No . of shifts 
Probable date of load maturing 
Remarks, if any , regarding 
essentiality of supply 


Sep. 6, 2017] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


345 


8 . Whether the metering point is within 30 meters from the main gate : 


9 . Details of existing service connections of the applicant, if any : 


Signature of the Applicant 


Name ( in capital letter) 


Date 


Office Seal 


Note : The application shall be accompanied by the following documents : - 


(1) (a ) When the applicant is the owner of the premises : 

Certified copy of proof of ownership such as sale deed/partition deed/ gift settlement executed in favour of the applicant/ 
certified copy of court judgment 


(or) 


Recent Property tax receipt for the premises in the name of the applicant. 


(b ) When the applicant is not the owner of the premises : 


Consent letter from the owner of the premises 


(or) 
Valid proof of occupancy along with Indemnity Bond in FORM 6 and Letter of acceptance to pay enhanced security 
deposit 


(2 ) Partnership deed , in case the applicant is a partnership firm or Memorandum /Articles of Association in case of 

companies registered under Companies Act and Letter /Resolution authorizing the signatory 


10 . Data to be furnished by Licensee 


Capacity of exist- 
ing services, if any 


Estimated increase 
in M .D . of the un 
dertaking if any, the 
application is recom 
mended 


Nature of sup 
ply DC /AC 
voltage or low 
voltage , etc ., 


Brief list of materials 
required , i.e . cable , 
transformer, 
Switchgear, etc ., 


Approximate 
cost of giving 
service 


Any other re 
marks affecting 
the supply under 
taking with par 
ticular ref. to plant 
site location of 
consumer instal 
lation 


Materials 
in stock 


Materi 
als to be 
ordered 


3 


11. Information regarding priority whether there are any prior 
H .T. applications in the connected area awaiting supply of power 


Note : For the purpose of priority , the area served by the sub -station feeder will be taken into account. 


Signature of Licensee s Engineer 


346 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec. 2 


FOR LICENSEE S USE ONLY 


Acknowledgement 


Applicant s Name 


Address 


Date of receipt 


Reference No. 


Category of supply 


Signature and seal ofDistribution Licensee 


Name and Designation ” 


(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai-600 008 , 
30th August 2017 . 


S . CHINNARAJALU , 

Secretary, 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


EXPLANATORY STATEMENT 


1. Formats of applications for supply of electricity have been specified in ANNEXURE III to the Tamil Nadu 
Electricity Distribution Code. In order to supplement the efforts of the Government of Tamil Nadu in “ The Business 
Reform Action Plan 2017 ” which requires the required number of documents for availing new HT service connection to 
be reduced to two and further to aid the efforts of Government of Tamil Nadu in improving the ranking of the State of 
Tamil Nadu in the DIPP under “ Assessment of State Implementation of Business Reforms 2017 ", the Commission , on 
the basis of the request made by TANGEDCO in this regard , finds it expedient and necessary to amend the Form 4 
specified in Annexure III of the Tamil Nadu Electricity Distribution Code . 


in the Dipp unher to aid the effort equired number of 


2. 


The amendment seeks to achieve the said object. 


(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai-600 008 , 
30th August 2017 . 


S . CHINNARAJALU , 

Secretary, 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


Sep. 6 , 2017] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


347 


STATEMENT SHOWING THE EXISTING PROVISION AND THE PROVISION AS AMENDED 


Existing provision 


Provision as amended 


( 1) 


( 2 ) 


FORM -4 


FORM -4 


Application for 


Application for 


H . T. Service connections ( Including addl. 

Demand ) 


H . T. Service connections ( Including addl. 

Demand ) 


FORM OF APPLICATION OF NEW SUPPLY OR ADDITIONS FORM OF APPLICATION OF NEW SUPPLY OR ADDITIONS 
TO CONNECTED LOAD AND HAVE MAXIMUM DEMAND TO CONNECTED LOAD AND HAVING MAXIMUM DEMAND 
EXCEEDING 63 KVA . [Refer regulation 27 ( 3)] 

EXCEEDING 63 KVA . [Refer regulation 27 (3 )] 


To 


To 


Applicant s 

photo 


The Designated Engineer 
( Address of the Licensee ) 


The Designated Engineer 
(Address of the Licensee ) 


1. Name of consumer and registered address : 
2. Address of consumer s premises at which supply is 

required : 


1. Name of consumer and registered address : 


3 . Contact No. and e -mail ID : 


2 . Address of consumer s premises at which supply is 

required : 


4 . 


Tariff : 


3. Nature of service : 


4 . Voltage rating at which HT supply is required 


: 


5 . Purpose of supply : 
6 . Voltage rating at which HT supply is required: 
7 . Data on consumers load : 


5 . Data on consumers load : 


Notified 
connected 
load in H . P . 


M . D . in 

KVA 


Notified 
connected 
load in H . P . 


M .D . in 
KVA 


Description 
As on date 
no on date 
Subsequent additional sanction 
Estimated requirement now 
applied 
Total 
Brief details of industry to 
be served 
No. of shifts 
Probable date of load maturing 
Remark , if any, regarding 
essentiality of supply 


Description 
As on date 
Subsequent additional 
sanction 
Estimated requirement now 
applied 
Total 
Brief details of industry to be 
served 
No . of shifts 

of shifts 
Probable date of load 
maturing 
Remarks , if any, regarding 
essentiality of supply 
8 . Whether the metering point is within 30 meters from 

the main gate : 
9. Details of existing service connections of the applicant, 
if any : 

Signature of the Applicant 
Name ( in capital letter) 
Date 
Office seal 


Signature of the Applicant 
Name ( in capital letter) 


Date 

Office seal 
Note : The application shall be accompanied by the following 

documents : - 


Note : The application shall be accompanied by the following 

documents : - 


348 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


(or ) 


(b ) 


(or) 


( 1 ) ( a ) When the applicant is the owner of the premises: ( 1) (a ) When the applicant is the owner of the premises: 
Certified copy of proof of ownership such as 

Certified copy of proof of ownership such as sale 
sale deed /partition deed / gift settlement executed 

deed/ partition deed / gift settlement executed in 
in favour of the applicant/certified copy of court 

favour of the applicant/certified copy of court 
judgment 

judgment 

(or ) 
Recent Property Tax receipt for the premises in 

Recent Property tax receipt for the premises in 
the name of the applicant. 

the name of the applicant. 
When the applicant is not the owner of the 
premises: 

(b ) When the applicant is not the owner of the 

premises : 
Consent letter from the owner of the premises 

Consent letter from the owner of the premises 
Valid proof of occupancy along with the following , 

(or) 
(a ) Indemnity Bond in FORM 6 

Valid proof of occupancy along with Indemnity 
(b ) Letter of acceptance to pay enhanced security 

Bond in FORM 6 and Letter of acceptance to 
Deposit 

pay enhanced security deposit 
(2 ) Partnership deed : in case the applicant is a partnership ( 2) Partnership deed in case the applicant is a partnership 
firm or Memorandum /Articles of Association in case of firm or Memorandum / Articles of Association in case of 
companies registered under Companies Act . 

companies registered under Companies Act and Letter / 
(3 ) Letter /Resolution authorizing the signatory 

Resolution authorizing the signatory 
(4 ) Site Plan 
6 . Data to be furnished by Licensee 

10 . Data to be furnished by Licensee 
Estimated Capacity Nature of Brief list of Approxi- Any other 

Estimated 

Nature Brief Approxi- Any other 
increase of existing supply DC / materials mate cost remarks increase ity of of supply list of mate remarks 
in M .D . services , if AC voltage required , of giving affecting 

in M . D . existing DC /AC materials cost of affecting 
of the any or low i. e . cable , service the supply 

of the services, voltage required, giving the supply 
undertaking 

voltage , trans 

undertak undertak - if any or low i.e . 

service undertak 
if any , the 

etc ., former, 

ing with ing if voltage , cable , 

ing with 
application 

Switchgear, 

particular any, the 

etc ., trans 

particular 
is recom 

ref. to plant applica 

former, 

ref. to plant 
site location tion is 

Switch 

site location 
of consumer recom 

gear, etc ., 

of consumer 
installation mended 

installation 
Materials Materi 

Materi Materi 
in stock als to be 

als in 

als 
ordered 

stock 

to be 

ordered 
1 2 3 1 4 5 

1 2 

3 

4 5 
7 . Information regarding priority whether there is any prior 
H .T. applications in the connected area awaiting supply 

11. Information regarding priority whether there are any prior 
of power 

H . T. applications in the connected area awaiting supply 

of power 
Note : For the purpose of priority , the area served by the Note : For the purpose of priority , the area served by the 
sub - station feeder will be taken into account. 

sub -station feeder will be taken into account. 
Signature of Licensee s Engineer 

Signature of Licensee s Engineer 


etc ., 


mended 


OOOOOOOOOOOOOOOOOOOOOOOO 


FOR LICENSEE S USE ONLY 

Acknowledgement 
Applicant s Name : 
Address 
Date of receipt : 
Reference No . : 
Category of supply : 


Signature and seal of Distribution Licensee 

Name and Designation 
(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 

S . CHINNARAJALU , 

Secretary, 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


Chennai-600 008 , 
30th August 2017 . 


Sep . 6 , 2017] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


349 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , சென்னை . 

தமிழ்நாடு மின்பகிர்மான விதித்தொகுப்பிற்கான திருத்தம் 

( அறிவிக்கை எண் .த .மி . ஓ. ஆ ./மி .ப.வி /8 - 23 ,30- 08 - 2017 நாளிட்டது ) 
2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36/ 2003) 46 ஆம் பிரிவுடன் சேர்த்துப் படிக்கப்படும் 181 ஆம் பிரிவினால் 
வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப்பிற அதிகாரங்களையும் செலுத்தி , தமிழ்நாடு 
மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இதன் மூலம் தமிழ்நாடு மின்பகிர்மான விதித்தொகுப்பிற்கு பின்வரும் திருத்தத்தை செய்துள்ளது . 
அதன் வரைவு மேற்சொன்ன 181 ஆம் பிரிவின் ( 3) ஆம் உட்பிரிவினால் வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது . 

திருத்தம் 


மேற்சொன்ன மின்பகிர்மான விதித்தொகுப்பில் , இணைப்பு - III இல் படிவம் - 4 க்கு பதிலாக கீழ்கண்ட படிவம் அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 

" படிவம் - 4 ) 
உயர் அழுத்த மின்னிணைப்பு விண்ணப்பம் 

( கூடுதல் சுமை உட்பட ) 
பெரும் மின்தேவை 63 கிவோஆ அளவினும் அதிகமாகும் போது புதிய மின் வழங்கல் பெறவும் அல்லது இணைந்த சுமையுடன் கூடுதல் 

சுமைகளைப் பெறுவதற்குமான விண்ணப்பப் படிவம் 
[ 27ஆம் ஒழுங்குமுறைவிதியின் ( 3) ஆம் உள் ஒழுங்குமுறைவிதியைப் பார்க்கவும் ) 


பெறுநர் 


விண்ணப்பதாரரின் 

புகைப்படம் 


குறிப்பிட்ட பதவிப் பொறியாளர் 
(உரிமதாரர் முகவரி) 


1 . நுகர்வோர் பெயர் மற்றும் பதிவு செய்யப்பட்ட முகவரி 
2 . மின்வழங்கல் தேவைப்படும் நுகர்வோர் வளாகத்தின் முகவரி 

தொடர்பு எண் மற்றும் மின்னஞ்சல் 

கட்டண வீதம் 
5 . மின்வழங்கலின் நோக்கம் 
6 . உயர் அழுத்த மின் வழங்கல் தரத் தேவைப்படும் மின்னழுத்த வரையளவு : 
7 . நுகர்வோரின் சுமை விவரங்கள் 

குதிரைத்திறன் அளவில் அறிவிப்பு கிவோ ஆ அளவில் பெரும் 
தந்த இணைந்த சுமை 

மின் தேவை 
விவரிப்பு 
| அன்றைய நாளில் ( As on date ) 
பின் தொடர்ந்து வருகிற கூடுதல் ஒப்பளிப்பு 
தற்போது விண்ணப்பிக்கப்பட்டுள்ள மதிப்பிடப்பட்ட மின்தேவை 


மொத்தம் 
| பயன்படுத்தும் தொழிலகம் பற்றிய சுருக்கிய விவரங்கள் 


முறைமாற்றுக்களின் ( shifts ) எண்ணிக்கை 
மின்சுமை முழுவதும் வரவாய்ப்புடைய தேதி 


மின்வழங்கலுக்கான இன்றியமையாமை பற்றிய குறிப்புகள் ஏதேனும் 
இருப்பின் 
8 . பிரதான வாயிலில் இருந்து 30 மீட்டர் அளவுக்குள் மின்னிணைப்பு 

முனை அமைந்துள்ளதா 


350 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


9 . விண்ணப்பதாரருக்கு தற்போது மின்னிணைப்புகள் ஏதாவது 

இருந்தால் , அவற்றின் விவரங்கள் 


விண்ணப்பதாரர் கையொப்பம் 
பெயர் (பெரிய எழுத்துக்களில் ) 


நாள் : ) 


அலுவலக முத்திரை : 


குறிப்பு : விண்ணப்பம் பின்வரும் ஆவணங்களுடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் : 


(1) ( அ ) விண்ண ப்பதாரர் வளாகத்தின் உரிமையாளராக இருக்கும் நேர்வில் : 


சான்றளிக்கப்பட்ட உடைமைகளின் நகல்களான விற்பனை ஒப்பாவணம் / பிரிவினை ஒப்பாவணம் / பரிசில் ஒப்பந்தம் விண்ணப்பதாரரின் 
ஆதரவாக நிறைவேற்றியது ( Gift settlement ) / சான்றளிக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புரை நகல் 


( அல்லது ) 


விண்ணப்பதாரர் பெயரில் உள்ள வளாகத்தின் அண்மையிலான சொத்துவரி பற்றுச்சீட்டு 


( ஆ ) விண்ணப்பதாரர் வளாகத்தின் உரிமையாளராக இல்லாத நேர்வில் : 


வளாகத்தின் உரிமையாளரிடமிருந்து இசைவுக்கடிதம் 


( அல்லது ) 


செல்லத்தக்க குடியிருப்பு தெளிவுடன் படிவம் - 6 இல் ஈட்டுறுதிப் பிணைமுறி மற்றும் மிகுதிப்படுத்தப்பட்ட பிணை வைப்புத் தொகை 

செலுத்துவதற்கான ஏற்புக் கடிதம் 
( 2) விண்ணப்பதாரர் கூட்டுப் பங்காண்மை ( Partnership ) நிறுவனமாக இருக்கும் நேர்வில் கூட்டுப்பங்காண்மை ஒப்பாவணம் அல்லது 

நிறுவனங்கள் சட்டத்தின்கீழ் பதிவு பெற்ற நிறுமமாக இருந்தால் குறிப்பாணை /சங்க அமைப்பு விதிகள் (Articles of Association ) மற்றும் 
கையொப்பமிட்டவருக்கு அதிகாரம் அளித்த கடிதம் தீர்மானம் 


10 . உரிமதாரரால் அளிக்கப்பட வேண்டிய விவரங்கள் 
| பரிந்துரை செய்யும் 

மின்வழங்கலின் 
விண்ணப்ப 

தன்மை நே .மி | 
நிலவும் 

தேவைப்படும் பொருட்களின் மின்னிணைப்பு 
சுருங்கிய விவரப்பட்டியல் , 

தர 
மதிப்பிட்ட மின்னிணைப்பின் மா .மி மின்னழுத்தம் 

மின்மாற்றி , மின்வடம் , வேண்டப்படும் 
உறுதியேற்ற 

அல்லது 
நிறுவிய திறனளவு 

இணைப்பமைப்பு 

தோராயச் 
பெரும 

தாழ்வழுத்தம் 
மின்தேவை 

செலவு 
(Switch gear) 
போன்றன 

இருப்பில் பொருட்கள் 
உள்ளவை வாங்க 

வேண்டியவை 


வழங்கல் நிறுவனம் 
பாதிப்புறும் வேறு பிற 
குறிப்புகள் குறிப்பாக 
நுகர்வோர் அமைப்பின் 
நிலைய இட அமைவு 

விவரம் 


முன்னுரிமை பற்றிய தகவல், ஏற்கனவே அதே பகுதியில் 
மின்சாரம் வழங்க வேண்டிய உயர் அழுத்த மின்னிணைப்பு 
விண்ணப்பங்கள் ஏதாவது நிலுவையில் உள்ளனவா ? 


குறிப்பு : முன்னுரிமையை , அப்பகுதிக்கு மின்சாரம் வழங்கும் துணை மின் நிலைய மின்னூட்டியை வைத்துக் கணிக்க வேண்டும் . 


உரிமதாரரின் 
பொறியாளரின் கையொப்பம் 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


Sep . 6 , 2017] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


351 


உரிமதாரரின் பயன்பாட்டிற்கு மட்டும் 

ஒப்புகை 


விண்ண ப்பதாரர் பெயர் 


முகவரி 


பெறப்பட்ட நாள் 


கடித எண் 


மின் வழங்கல் வகையினம் 


மின்பகிர்மான உரிமதாரரின் கையொப்பம் 

பெயர் மற்றும் பதவிப் பெயர் : " 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2017 ஆகஸ்ட் 30 . 


சு . சின்ன ராஜலு , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம். 


விளக்கவுரை 


திக் கொள்வதற்கு போட்டுத் துறையின் 2017 ஆவும் இது தொடர்பாக காட்டுகோளின் அடிப்படையில் 


தமிழ்நாடு மின் பகிர்மான விதித்தொகுப்பின் பின் இணைப்பு- III இல் , மின் வழங்கல் விண்ணப்பங்களுக்கான படிவங்கள் 
குறித்துரைக்கப்பட்டுள்ளன . " 2017ஆம் ஆண்டு வணிக சீர்திருத்த நடவடிக்கைத் திட்டம் ” , உயர் அழுத்த மின்னிணைப்பு வசதியை 
பயன்படுத்திக் கொள்வதற்கு தேவைப்படும் ஆவணங்களின் எண்ணிக்கை இரண்டாக குறைக்கப்படவேண்டும் என்று கோருகிறது மற்றும் 
தொழிற்கொள்கை மற்றும் மேம்பாட்டுத் துறையின் 2017ஆம் ஆண்டு வணிக சீர்திருத்தங்கள் மாநிலத்தில் செயற்படுத்தலின் மதிப்பீட்டின் கீழ் 
தமிழ்நாடு அரசின் வரிசைப்படுத்தலை மேம்படுத்துவற்காகவும் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் முயற்சிகளை அதிகப்படுத்துவதற்காகவும் , 
தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திடமிருந்து பெறப்பட்ட வேண்டுகோளின் அடிப்படையில் , தமிழ்நாடு மின் பகிர்மான 
விதித்தொகுப்பு பின் இணைப்பு -III இல் குறித்துரைக்கப்பட்டுள்ள படிவம் - 4 க்கு திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது உகந்ததாகவும் , 
தேவையானதாகவும் ஆணையம் கருதுகிறது . 
2 . இந்த திருத்தம் மேற்சொன்ன நோக்கத்தினை அடைவதற்கு முற்படும் . 

சு . சின்ன ராஜலு , 

செயலாளர் , 
சென்னை - 600 008 , 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 
2017 ஆகஸ்ட் 30 . 


352 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


இருந்துவரும் வகைமுறை மற்றும் திருத்தப்பட்ட வகைமுறையினைக் காட்டும் பட்டியல் 


இருந்துவரும் வகைமுறை 

திருத்தப்பட்ட வகைமுறை 

( 2 ) 
படிவம் - 4 

படிவம் - 4 
உயர் அழுத்த மின்னிணைப்பு விண்ணப்பம் 

உயர் அழுத்த மின்னிணைப்பு விண்ணப்பம் 
( கூடுதல் சுமை உள்ளடங்க ) 

(கூடுதல் சுமை உட்பட ) 
பெரும் மின்தேவை 63 கிவோஆ அளவினும் அதிகமாகும் போது பெரும் மின்தேவை 63 கிவோஆ அளவினும் அதிகமாகும் போது 
புதிய மின் வழங்கல் பெறவும் நிலவும் சுமைகளோடு கூடுதல் புதிய மின் வழங்கல் பெறவும் அல்லது இணைந்த சுமையுடன் கூடுதல் 
சுமைகளைப் பெறவும் உரிய விண்ண ப்பப் படிவம் 

சுமைகளைப் பெறுவதற்குமான விண்ணப்பப் படிவம் 
( ஒழுங்குமுறைவிதி 27 (3) பார்க்க ) 

[27 ஆம் ஒழுங்குமுறை விதியின் (3 ) ஆம் உள் ஒழுங்குமுறை 

விதியைப் பார்க்கவும் ] 


பெறுநர் 
குறிப்பிட்ட பதவிப் பொறியாளர் 
(உரிமதாரர் முகவரி) 


விண்ணப்பதாரரின் 

புகைப்படம் 


1. நுகர்வோர் பெயரும் பதிவு முகவரியும் : 
2 .மின்வழங்கல் கோரும் நுகர்வோரின் 
இருப்பிட முகவரி 
3.மின்னிணைப்பின் தன்மை 
4 .உயர் அழுத்த மின் வழங்கல் 
தரத் தேவைப்படும் மின்னழுத்த 
வரையளவு 
5 . நுகர்வோரின் சுமை விவரங்கள் : 


பெறுநர் 
குறிப்பிட்ட பதவிப் பொறியாளர் 
( உரிமதாரர் முகவரி ) 


கு . தி | 
அளவில் 
உள்ள 
அறிவிப்பு 

தந்த 
இணைந்த 
சுமை 


1 . நுகர்வோர் பெயர் மற்றும் 

பதிவு செய்யப்பட்ட முகவரி 

மின்வழங்கல் தேவைப்படும் 
கி . வோ அளவில் 

நுகர்வோர் வளாகத்தின் முகவரி : 
உள்ள பெரும் | 3 . தொடர்பு எண் மற்றும் மின்னஞ்சல் : 
மின் தேவை 

4 . கட்டண வீதம் 
5 . மின்வழங்கலின் நோக்கம் 
6 . உயர் அழுத்த மின் வழங்கல் : 

தரத் தேவைப்படும் மின்னழுத்த 
வரையளவு 
நுகர்வோரின் சுமை விவரங்கள் : 


விவரம் 
அத்தேதி வரையுள்ளது 
பெறப்பட்ட கூடுதல் 
ஒப்பளிப்புக்கு விண்ணப்பம் 
தற்போது விண்ணப்பிக்கப் 
பட்டதற்கான மதிப்பிட்ட 
மின்தேவை 
மொத்தம் 
பயன்படுத்தும் தொழிலகம் 
பற்றிய சுருக்கிய விவரங்கள் 
முறைவேளை எண்ணிக்கை 
மின்சுமை முழுவதும் 
வரவாய்ப்புடைய தேதி 
மின்வழங்கலுக்கான 
இன்றியமையாமையை பற்றிய 
குறிப்புகள் (தேவைப்பட்டால் ) 


குதிரைத் 
திறன் அளவில் 
அறிவிப்பு 

தந்த 
இணைந்த 
சுமை 


கிவோ ஆ 
அளவில் 
பெரும் மின் 
தேவை 


விவரிப்பு 


| 


அன்றைய நாளில் ( As on 
date) 
பின் தொடர்ந்து வருகிற 
கூடுதல் ஒப்பளிப்பு 
தற்போது விண்ணப்பிக்கப் 
பட்டுள்ள மதிப்பிடப்பட்ட 
மின்தேவை 
மொத்தம் 


Sep . 6 , 2017] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


353 


நாள் 


பயன்படுத்தும் தொழிலகம் 
பற்றிய சுருக்கிய விவரங்கள் 
முறைமாற்றுக்களின் (shifts ) 

எண்ணிக்கை 
விண்ணப்பதாரர் கையொப்பம் மின்சுமை முழுவதும் 
பெயர் 

வரவாய்ப்புடைய தேதி 
தேதி 

மின்வழங்கலுக்கான 
அலுவலக முத்திரை 

இன்றியமையாமை பற்றிய 

குறிப்புகள் ஏதேனும் இருப்பின் 
குறிப்பு (1) விண்ணப்பத்தை பின்வரும் ஆவணங்களோடு தர 
வேண்டும் . 

பிரதான வாயிலில் இருந்து 30 மீட்டர் 

அளவுக்குள் மின்னிணைப்பு முனை 
(1)( அ ) விண்ண ப்பதாரர் உரிமையாளராக இருக்கும் பட்சத்தில் : 
சான்றளிக்கப்பட்ட உடைமைகளின் நகல்களான விற்பனை 

அமைந்துள்ளதா 
ஒப்பாவணம் / பிரிவினை ஒப்பாவணம் / பரிசில் ஒப்பந்தம் 

9. விண்ணப்பதாரருக்கு தற்போது 
விண்ணப்பதாரரின் ஆதரவாக நிறைவேற்றியது / 

மின்னிணைப்புகள் ஏதாவது இருந்தால் , 
சான்றளிக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பின் நகல் 

அவற்றின் விவரங்கள் 
அல்லது 

விண்ணப்பதாரர் கையொப்பம் 
விண்ணப்பதாரரின் பேரில் உள்ள சொத்து ரசீது . 

பெயர் ( பெரிய எழுத்துக்களில் ) 
( ஆ ) விண்ணப்பதாரர் உடைமையாளர் இல்லையென்றால் 
வளாகத்தின் உரிமையாளரின் இசைவுக் கடிதம் 

அலுவலக முத்திரை : 
அல்லது 

குறிப்பு விண்ணப்பம் பின்வரும் ஆவணங்களுடன் இணைத்து 
செல்லத்தக்க குடியிருப்பு தெளிவு மற்றும் 

அனுப்பப்பட வேண்டும் . 

(1) ( அ ) விண்ண ப்பதாரர் வளாகத்தின் உரிமையாளராக இருக்கும் 
( i) படிவம் - 6 ல் உள்ள ஈட்டுறுதிப் பிணைமுறி 

நேர்வில் : 
( ii ) மிகுதிப்படுத்தப்பட்ட காப்பீட்டுத் தொகை 

சான்றளிக்கப்பட்ட உடைமைகளின் நகல்களான விற்பனை 
கட்டுவதற்கு ஏற்புக் கடிதம் 

ஒப்பாவணம் / பிரிவினை ஒப்பாவணம் / பரிசில் ஒப்பந்தம் 

விண்ண ப்பதாரரின் ஆதரவாக நிறைவேற்றியது ( Gift settlement ) 
(2 ) விண்ணப்பதாரர் கூட்டாண்மை நிறுவனமாக இருக்கும் பட்சத்தில் | சான்றளிக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புரை நகல் 

கூட்டாண்மை ஒப்பாவணம்/ நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் 
பதிவு பெற்ற நிறுவனமாக இருந்தால் சங்க அமைப்பு விதிகள் 

( அல்லது ) 
( Articles of Association ) . 

விண்ணப்பதாரர் பெயரில் உள்ள வளாகத்தின் அண்மையிலான 

சொத்துவரி பற்றுச்சீட்டு 
கையொப்பமிட்டவருக்கு அதிகாரம் அளித்த 
கடிதம் தீர்மானம் 

( ஆ ) விண்ணப்பதாரர் வளாகத்தின் உரிமையாளராக இல்லாத 

நேர்வில் : 
(4 ) மனையின் நிலைப்படம் 

வளாகத்தின் உரிமையாளரிடமிருந்து இசைவுக்கடிதம் 
6 . உரிமதாரர் குறிப்பிட வேண்டிய விவரங்கள் 

( அல்லது ) 
செல்லத்தக்க குடியிருப்பு தெளிவுடன் படிவம் - 6 இல் ஈட்டுறுதிப் 
பிணைமுறி மற்றும் மிகுதிப்படுத்தப்பட்ட பிணை வைப்புத் தொகை 
செலுத்துவதற்கான ஏற்புக் கடிதம் 
( 2) விண்ண ப்பதாரர் கூட்டுப் பங்காண்மை (Partnership ) நிறுவனமாக 
இருக்கும் நேர்வில் கூட்டுப்பங்காண்மை ஒப்பாவணம் அல்லது 
நிறுவனங்கள் சட்டத்தின்கீழ் பதிவு பெற்ற நிறுமமாக இருந்தால் 
குறிப்பாணை / சங்க அமைப்பு விதிகள் ( Articles of Association ) 
மற்றும் கையொப்பமிட்டவருக்கு அதிகாரம் அளித்த கடிதம் தீர்மானம் 
| 10 . உரிமதாரரால் அளிக்கப்பட வேண்டிய விவரங்கள் 


( 3) 


பரிந்துரைசெய்யும் விண்ணப்பமதிப்பிட்ட உறுதியேற்றபெரும் 

மின்தேவை 


நிலவும்மின்னிணைப்பின் நிறுவியதிறனளவு 


ழுத்தம்மின்வழங்கலின்தன்மை அல்லதுதாழ்அழுத்தம் 

போன்றனநே.மி/மா.மிமின்ன 


தேவைப்படும்பொருட்களின் சுருங்கியவிவரப்பட்டியல் மின்மாற்றி,மின்வடம், இணைப்பமைப்பு(Switch 

gear) 


மின்னிணைப்புதர வேண்டப்படும்தோராயச் 

செலவு 


வழங்கல்நிறுவனம் பாதிப்புறும்வேறுபிற குறிப்புகள்நுகர்வோர் அமைப்பின்நிலப்படவிவரம் 


இருப்பில் உள்ள 
பொருட்கள் 


வாங்க 
வேண்டிய 
பொருட்கள் 


2 


3 


4 


5 


6 


354 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


முன்னுரிமை பற்றிய தகவல் , 
ஏற்கனவே அதே பகுதியில் 
மின்சாரம் வழங்க வேண்டிய 
உயர் அழுத்த மின்னிணைப்பு 
விண்ணப்பங்கள் ஏதாவது 
நிலுவையில் உள்ளனவா ? : 


பரிந்துரைசெய்யும்விண்ணப்ப மதிப்பிட்டஉறுதியேற்றபெரும 

மின்தேவை 


நிலவும்மின்னிணைப்பின்நிறுவிய 

திறனளவு 


நே.மி/மா.மி மின்னழுத்தம்அல்லதுதாழ்வழுத்தம் 

போன்றனமின்வழங்கலின்தன்மை 


தேவைப்படும்பொருட்களின் சுருங்கியவிவரப்பட்டியல்மின்மாற்றி, மின்வடம்,இணைப்பமைப்பு 

(switchgear) 


மின்னிணைப்புதரவேண்டப்படும் 

தோராயச்செலவு 


வழங்கல்நிறுவனம்பாதிப்புறும்வேறு பிறகுறிப்புகள்குறிப்பாகநுகர்வோர் அமைப்பின்நிலையஇடஅமைவு 

விவரம் 


குறிப்பு - முன்னுரிமையை , அப்பகுதிக்கு மின்சாரம் வழங்கும் துணை 

மின்நிலைய மின்னூட்டியை , மின்தொரை வைத்துக் 
கணிக்க வேண்டும் . 


உரிமதாரரது 
பொறியாளரின் கையொப்பம் . 


இருப்பில் 
உள்ள 
பொருட்கள் 


வாங்க 
வேண்டிய 
பொருட்கள் 


| 


1 


| 


2 


| 


3 


| 


5 


| 


6 


| 


11. முன்னுரிமை பற்றிய தகவல் , 
ஏற்கனவே அதே பகுதியில் 
மின்சாரம் வழங்க வேண்டிய 
உயர் அழுத்த மின்னிணைப்பு 
விண்ணப்பங்கள் ஏதாவது 
நிலுவையில் உள்ளனவா ? 


குறிப்பு : முன்னுரிமையை , அப்பகுதிக்கு மின்சாரம் வழங்கும் துணை 

மின்நிலைய மின்னூட்டியை வைத்துக் கணிக்க வேண்டும் . 


உரிமதாரரின் 
பொறியாளரின் கையொப்பம் 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


உரிமதாரரின் பயன்பாட்டிற்கு மட்டும் 

ஓப்புகை 


விண்ண 


ப்பதாரர் பெயர் 


முகவரி 


பெறப்பட்ட நாள் 


கடித எண் 


மின் வழங்கல் வகையினம் 


மின்பகிர்மான உரிமதாரரின் கையொப்பம் 

பெயர் மற்றும் பதவிப் பெயர் : 


(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2017 ஆகஸ்ட் 30 . 


சு . சின்னராஜலு 

செயலாளர் 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU . 


